தமிழ்நாடு அரசு 

2012 


[ Regd . No. TNICCN/ 467/2012-14 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
[ விலை : ரூ . 0 . 80 காசு 


படம் 


* * 


* 


நாம் 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மயே வெல் 


வெல்லும் 


எண் 17 ] 


சென்னை , புதன்கிழமை , மே 2 , 2012 
சித்திரை 20 , திருவள்ளுவர் ஆண்டு - 2043 


பகுதி II - பிரிவு 1 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


வேளாண்மைத் துறை 


அறிவிக்கை 


[ அரசாணை (நிலை) எண் 94 , வேளாண்மை 


( A . P - 2) த் துறை , நாள் : 15 ஜூன் 2011. ) 


1966 ஆம் ஆண்டு விதைகள் ( மத்தியச் சட்டம் 54/ 1966 ) சட்டத்தின் 4 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , திண்டுக்கல் , தேனி , கடலூர் , கன்னியாகுமரி , 
கிருஷ்ணகிரி , சிவகங்கை , இராமநாதபுரம் , வேலூர் , திருவள்ளூர் , நாமக்கல் , திருவாரூர் , நாகப்பட்டினம் , பெரம்பலூர் , புதுக்கோட்டை , 
கரூர் , திருவண்ணாமலை , தூத்துக்குடி , விருதுநகர் ஆகிய இடங்களில் உள்ள விதை ஆய்வுக்கூடங்களை அரசு விதை 
ஆய்வுக்கூடங்களாக இதனால் அறிவிக்கிறார் . 


[ அரசாணை (நிலை ) எண் 94 , வேளாண்மை ( AP2) த் துறை , நாள் : நாள் 5 ஜூன் 2011.) 


1966 ஆம் ஆண்டு விதைகள் ( மத்தியச் சட்டம் 54/1966 ) சட்டத்தின் 12 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , திண்டுக்கல் , தேனி , கடலூர் , கன்னியாகுமரி , கிருஷ்ணகிரி , 
சிவகங்கை , இராமநாதபுரம் , வேலூர் , திருவள்ளூர் , (சென்னை மாவட்டத்தின் அதிகார எல்லை முழுவதும்) , நாமக்கல் , திருவாரூர் , 
நாகப்பட்டினம் , பெரம்பலூர் , ( அரியலூர் மாவட்டத்தின் அதிகார எல்லை முழுவதும் ) , புதுக்கோட்டை , கரூர் , 
திருவண்ணாமலை , தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் விதை ஆய்வுக்கூடத்தில் முதுநிலை வேளாண் அலுவலர் "விதை பகுப்பாய்வாளர் " 
ஆக இருப்பார் என்றும் , அந்தந்தந்த மாவட்டத்தின் அதிகார எல்லையில் , அவர்களுடைய அதிகாரத்தைச் செலுத்த வேண்டும் 
என்றும் இதனால் அறிவிக்கிறார் . 


கே . அருள்மொழி , 
வேளாண்மை உற்பத்தி ஆணையாளர் மற்றும் 

அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


DTP - ||-1-( 17 ) ( Sup - T ) 


[ 1 ] 


[ அரசாணை (நிலை ) எண் 244 , வேளாண்மை 


( A. P - 3) த் துறை , நாள் : 19 டிசம்பர் 2011.) 


1985 ஆம் ஆண்டு உரக் ( கட்டுப்பாடு ) ஆணையின் 29 ஆம் பகுதியைச் சேர்ந்த 1(A ) துணைப் பகுதியில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , திருச்சிராப்பள்ளியில் உள்ள உயிரி உர தரக்கட்டுப்பாட்டு ஆய்வுக்கூடம் , 
மேற்சொன்ன பகுதியின் நோக்கத்திற்கான ஆய்வுக்கூடமாக இருக்கும் என்று இதனால் அறிவிக்கிறார் . 


சந்தீப் சக்சேனா , 
வேளாண்மை உற்பத்தி ஆணையாளர் மற்றும் 

அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


